( C ) 


தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TN/ CCN / 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No. 197 /2009. 
[விலை : 0 . 80 காசு 


VCS 


|--SEI HEEEE 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 46 ] 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 14 , 2018 
ஐப்பசி 28 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049 


பகுதி III - பிரிவு 1( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


நக 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 101 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1)த் துறை , 23 ஆகஸ்ட் 2018 ) 
1970 - ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்துதலும் , நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37/ 1970 ) 35 - ஆம் 
பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள திருத்தங்களின் கீழ்க்காணும் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 35 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஒரு திங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , பின்வரும் வரைவு திருத்தங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு 
அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , சென்னை 
600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை, 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு இரு படிகளில் அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1 ) 17 - ஆம் விதியில் , -- 

( a ) துணை விதி ( 2) இல் , " அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
இணையவழி தொகை செலுத்துதல் " , என்ற சொற்றொடருக்குப் பின்னர் " அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி 
வலைவாசல் வாயிலாக இணையவழியில் தொகை செலுத்தியதற்கான சான்று " , என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) துணை விதி ( 3)- இல் , தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக செலுத்தப்பட 
வேண்டும் " . என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , " அல்லது தொழிலாளர் நலத்துறையின் இணையவழி வலைவாசல் வாயிலாக " , என்ற 
சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 
(2 ) 21- ஆம் விதியில் , 

( a ) துணை விதி ( 3) - இல் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
செலுளதப்பட வேண்டும் " , என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , " அல்லது தொழிலாளர் துறையின் இணையவழி வலைவாசல் வாயிலாக " , 
என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) துணை விதி (5)- இல் , " அல்லது தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
இணையவழி தொகை செலுத்துதல் " , என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , " அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி 
வலைவாசல் வாயிலாக இணையவழியில் தொகை செலுத்தியதற்கான சான்று " , என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 


[ 1 ] 


III- 1a-( 46 ) ( T Sup ) - 1 


( 3 ) 29 - ஆம் விதியில் , 

( a ) "(12A ) - ஆம் துணை விதியில் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி வலைவாசல் வாயிலாக 
செலுத்தப்பட வேண்டும் " , என்ற சொற்றொடருக்குப் பின்னர் ," அல்லது தொழிலாளர் நலத் துறையின் இணையவழி வலைவாசல் 
வாயிலாக " என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 

(b ) ( 2A ) - ஆம் துணை விதியின் வரம்பு நிபந்தனையில் , " தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககத்தின் இணையவழி 
வலைவாசல் வாயிலாக இணையவழி தொகை செலுத்துதல் , " என்ற சொற்றொடருக்குப் பின்னர் , தொழிலாளர் நலத் துறையின் 
இணையவழி வலைவாசலின் சான்று " , என்ற சொற்றொடர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


மங்கத் ராம் சர்மா , 
அரசு முதன்மைச் செயலாளர் , 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர், 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


